பழைய சால்வை எங்கே ? 


U PRATHAM 
TA BOOKS 


Author: Arvind Gupta 
Illustrator : Debasmita Dasgupta 
Translators : Praba Ram , Sheela Preuitt 


A Book in Every Child s Hand 


நிலை 3 


C 


atalana 


20" 


ஒரு நாள் , புத்தர் 
மடத்தைச் சுற்றி 
நடந்து கொண்டிருந்தார் . 


அப்போது , ஒரு துறவி அவரை 
அணுகினார் , " பெருமானே , 
எனக்கு 
ஒரு புதிய சால்வை வேண்டும் ! " 
என்றார் . 


3 


புத்தர் அவரிடம் கேட்டார் , 
" ஏன் ? உங்களுடைய பழைய 
சால்வை என்னவாயிற்று ? " 


" அது மிகவும் 
பழையதாகிவிட்டது . 
எனவே நான் அதைப் படுக்கை 
விரிப்பாகப் பயன்படுத்தி 
வருகிறேன் ," என்று 
பதிலளித்தார் 
அந்தத் துறவி . 


coco 


புத்தர் மீண்டும் கேட்டார் , 
" அப்படியானால் , உங்கள் 
பழைய படுக்கை விரிப்பு 
என்னவாயிற்று ?" 


" குருவே , அந்தப் 
படுக்கை விரிப்பு மிகவும் 
பழையதாகி விட்டது . 
அது நலிந்து மெலிந்து கிழிந்து 
விட்டது . 
எனவே நான் அதை 
வெட்டி ஒரு தலையணை உறை 
செய்துவிட்டேன் ," 
என்று அந்தத் துறவி 
பதிலளித்தார் . 


wwwwwwwwwween 


" ஆனால் , அதற்கு முன்னால் உங்களிடம் 
ஒரு தலையணை உறை இருந்திருக்குமே . அதை 
என்ன செய்தீர்கள் ? " என்று 
புத்தர் கேட்டார் . 


" அந்தத் தலையணை உறையில் என் 
தலை உரசி உரசி அதில் ஒரு பெரிய 
ஓட்டை விழுந்து விட்டது . எனவே அதை 
நுழைவாயில் பாயாக அமைத்து 
விட்டேன் ," என்று அக்கறையுடன் பதிலளித்தார் 
அந்தத் துறவி . 


WA 


NNN 


N 


கவுதம புத்தருக்கு இந்தப் பதிலில் 
திருப்தியில்லை . அவர் எப்போதும் 
ஒவ்வொரு பிரச்னையிலும் ஆழமான 
உண்மையை நாடி ஆய்வு செய்வார் . 


ஆகவே , அவர் அந்தத் துறவியைக் 
கேட்டார், "நீங்கள் உங்களுடைய பழைய 
நுழைவாயில் பாயை என்ன செய்தீர்கள் ? " 


I 


ST 


- 


- 


அந்தத் துறவி கைகட்டிப் பதில் அளித்தார், 
" குருவே , அந்தப் பழைய நுழைவாயில் 
பாய் நீண்ட காலமாகப் பயன்படுத்தப் பட்டதால் , 
முற்றிலும் நைந்து போய்விட்டது . 


ப 


- 1IL 


. 


1 


நூல் நூலாகப் பிரிந்துவிட்டது . எனவே 
நான் அந்தப் பருத்தி இழைகளை எடுத்து 
ஒரு திரி பின்னினேன் , அதில் எண்ணெய் 
விளக்கு ஏற்றினேன் . " 


துறவியின் விளக்கத்தைக் கேட்ட புத்தர் 
புன்முறுவல் செய்தார் . அவருக்கு ஒரு 
புதிய சால்வையை அளித்தார் ! 


00 


நீங்களே செய்யலாம் :துணிப் பந்து 


1 . உங்கள் வீட்டிலுள்ள பழைய துணிகள் சிலவற்றை 

எடுத்துக் கொள்ளுங்கள் . அவற்றிலிருந்து இரண்டு 
ஐங்கோண ( Pentagon ) வடிவங்கள் மற்றும் ஐந்து இதழ் 

வடிவங்களை வெட்டி எடுங்கள் . 


2 . ஊசி , நூலெடுத்து அந்தத் துண்டுகளை இணைத்துத் 
தையல் போடுங்கள் . அல்லது , பெரியவர்களின் உதவியுடன் 
தையல் இயந்திரத்தைப் பயன்படுத்தி அவற்றைத் தைக்கலாம் . 
ஓர் ஐங்கோணத்தில் மட்டும் ஒரு சிறிய துளையை விடவும் . 


3 . இப்போது அந்தப் பந்தை 
வெளிப்புறமாகத் திருப்பவும் . 


4 . உள்ளே ஒரு வலுவான பலூனை 
நுழைத்து ஊதவும் . 


5 . பலூனின் வாயை முறுக்கி ஒரு முடிச்சுப் 
போடவும் , சிறு துளைக்குள் அதைத் தள்ளி விடவும் . 


6 . சபாஷ்! உங்களுடைய வண்ணமயமான 
துணிப் பந்து தயார் . 


நூலிழை மந்திரம் ! 


கம்பளி அல்லது பருத்தி நூலிழைகளை 
வைத்து மணிக்கணக்காக விளையாடலாம் . 

இதோ, இப்படிதான் : 


1 . ஒரு வெற்றுத் தீப்பெட்டியை எடுத்துக் கொள்ளவும் . 


2 . 70 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கம்பளி நூலைத் 
தீப்பெட்டியின் குறுக்கே கோத்து விடவும் . 


12 


- 


3 . வேறொரு வண்ணத்தில் அதேபோன்ற 

கம்பளி நூலை எடுத்துக் கொண்டு , 

தீப்பெட்டியின் குறுக்கே இன்னொரு 

பக்கமாகக் கோத்துவிடவும் . இரு பக்கங்களிலும் 
உள்ள இந்த இரண்டு நூல்களின் முனைகளையும் கட்டி விடவும் . 


3 . 


4 . நூல்களின் இரு முனைகளையும் உங்களது 
நண்பர் ஒருவரிடம் கொடுத்து பிடிக்கச் சொல்லவும் . 
பிறகு நீங்கள் மெதுவாகத் தீப்பெட்டியை இழுக்கவும் . 


5 . அடடா! ஆச்சர்யம் ! கம்பளி நூல்கள் 
வெளியே வரும் பொழுது அவற்றின் 
நிறங்கள் மாறித் தெரிகின்றனவே ! 


இதுபோல் இன்னும் பல இலவச விளையாட்டுகளைத் தரவிறக்கம் செய்ய 

www. arvindguptatoys .com க்கு வாருங்க ள் . 


14 


மறுசுழற்சி செய்யுங்கள் ! 
மீண்டும் பயன்படுத்துங்கள் ! 
பயன்பாட்டைக் குறையுங்கள் ! 


நாம் சிந்திக்காமல் பல பொருட்களை வாங்கி , உபயோகித்து , 
பின்னர் தூக்கி எறிந்து விடுகிறோம் . தேவைக்கு மேலாகவே 
நாம் வாங்கி விடுகிறோம் . 


" மேலும் மேலும் வாங்குவோம் ! மேலும் மேலும் 
எறிவோம் !" என்பது நமது மந்திரமாகிவிட்டது . 
நாம் பூமியின் வளங்களான நீர் , மரங்கள் , 
மணல் மற்றும் மண்ணைத் தகாத வழியில் 
பயன்படுத்துகிறோம் , அதன் மூலம் உற்பத்தி 
செய்து மலையாகக் குவிக்கிறோம் . 


MIDாடரு 


ஆனால் நாம் எப்போதும் இப்படிதான் நடந்து கொ 
ண்டோமா ? இந்தியர்கள் எப்போதும் இப்படிதான் பொருள்களை 
விரயம் செய்தோமா ? இல்லவே இல்லை ! 


முற்காலத்தில் நாம் போதுமான அளவு உபயோகித்து 
விவேகமான முறையில் வாழ்ந்தோம் என்று வரலாறு 
சொல்கிறது . ஒவ்வொரு பொருளுக்கும் பல பயன்கள் உள்ளன 
என்று நாம் நம்பினோம் - ஒன்றல்ல , பல பிறப்புக்கள் , பல 
வடிவங்கள் . 


இந்தியக் கலாசாரத்தில் ஒவ்வொரு பொருளையும் 
மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சிக்கு உட்படுத்த வேண்டும் 
என்ற கருத்து மிகவும் ஆழமாக உள்ளது . இந்தக் கதை 2 ,500 
ஆண்டுகளுக்கு முந்தையது , 
பெரும் முனிவர் மற்றும் ஆசிரியரான கவுதம புத்தர் காலத்தில் 
நிகழ்ந்த து . 


நாம் வாழும் உலகின் மேல் ஆழ்ந்த மரியாதையையும் 
நுண்ணுணர்வையும் இந்தக் கதையில் காணலாம் . 
இதில் நமக்குப் பல பாடங்கள் உள்ளன . 


PRATHAM BOOKS 


stỞryweaver 


This book was made possible by Pratham Books StoryWeaver platform . Content under Creative 
Commons licenses can be downloaded , translated and can even be used to create new stories - 
provided you give appropriate credit , and indicate if changes were made . To know more about this , 
and the full terms of use and attribution , please visit the following link . 


Story Attribution : 
This story : 160W FIT6000615165 ? is translated by Praba Ram , Sheela Preuitt . The © for this translation lies with Pratham Books , 2016 . Some rights reserved . 
Released under CC BY 4 .0 license . Based on Original story : What happened to the shawl? , by Arvind Gupta . © Pratham Books , 2016 . Some rights reserved . 
Released under CC BY 4 .0 license . 
Other Credits: 
Brushing is No Fun ! has been published on StoryWeaver by Pratham Books. The development of this book has been supported by Mahle Behr India Pvt Ltd . 
www .prathambooks . org 
Illustration Attributions: 
Cover page : Two monks standing together in a garden and smiling by Debasmita Dasgupta © Pratham Books, 2016 . Some rights reserved . Released under CC BY 
4 . 0 license . Page 2 : Buddha in confusion and thinking on some questions by Debasmita Dasgupta © Pratham Books , 2016 . Some rights reserved . Released under 
CC BY 4. 0 license . Page 3: Two monks standing together and smiling by Debasmita Dasgupta © Pratham Books, 2016 . Some rights reserved . Released under CC BY 
4 . 0 license . Page 4 : A monk talking to Buddha about a bed by Debasmita Dasgupta © Pratham Books, 2016 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . 
Page 5 : A monk sleeping on the floor, by Debasmita Dasgupta © Pratham Books, 2016 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 6 : Feet of three 
people with one pair on a pillow , by Debasmita Dasgupta © Pratham Books , 2016 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 7: A Buddhist monk 
in deep thought, by Debasmita Dasgupta © Pratham Books, 2016 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 8 : Buddha gifting a shawl to a 
monk, by Debasmita Dasgupta © Pratham Books , 2016 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 9: Two objects, one in pieces and the other 
stitched together, by Debasmita Dasgupta © Pratham Books , 2016 . Some rights reserved . Released under CC BY 4 . 0 license . Page 10 : Two objects made of pieces of 
cloth , one with a balloon , by Debasmita Dasgupta © Pratham Books , 2016 . Some rights reserved . Released under CC BY 4 . 0 license. 


Disclaimer: https:/ /www .storyweaver .org . in /terms and conditions 


BY 


Some rights reserved . This book is CC -BY- 4 .0 licensed . You can copy ,modify , distribute 
and perform the work , even for commercial purposes, all without asking permission . 
For full terms of use and attribution , http : // creativecommons.org / licenses /by / 4 .0 / 


PRATHAM BOOKS 


stỞryweaver 


This book was made possible by Pratham Books StoryWeaver platform . Content under Creative 
Commons licenses can be downloaded , translated and can even be used to create new stories - 
provided you give appropriate credit , and indicate if changes were made. To know more about this , 
and the full terms of use and attribution , please visit the following link . 


Illustration Attributions: 
Page 11 : Two round objects made of pieces of cloth by Debasmita Dasgupta © Pratham Books, 2016 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license. Page 
12 : Two square objects , by Debasmita Dasgupta © Pratham Books , 2016 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 13 : Two matchboxes with 
thread entwined in them , by Debasmita Dasgupta © Pratham Books, 2016 . Some rights reserved. Released under CC BY 4 .0 license . Page 14 : A matchbox with two 
threads inserted in it , by Debasmita Dasgupta © Pratham Books , 2016 . Some rights reserved . Released under CC BY 4 . 0 license . Page 15 : A monk thinking about the 
waste humans produce , by Debasmita Dasgupta © Pratham Books, 2016 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 16 : A monk sitting in lotus 
position , by Debasmita Dasgupta © Pratham Books, 2016 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . 


Disclaimer: https:/ /www .storyweaver .org . in /terms and conditions 


O 


Some rights reserved . This book is CC -BY- 4 .0 licensed . You can copy ,modify , distribute 
and perform the work , even for commercial purposes, all without asking permission . 
For full terms of use and attribution , http : // creativecommons.org / licenses /by / 4 .0 / 


பழைய சால்வை 
எங்கே ? 
( Tamil ) 


புத்தரிடமிருந்து ஒரு புதிய சால்வையைப் பெற முயற்சி 
செய்கிறார் ஒரு சீடர் . அது அத்தனை எளிதல்ல என்று 
புரிந்துகொள்கிறார் ! இந்தப் பழங்காலக் கதைக்குள், நமது 
இயற்கை வளங்களைப் பேணிக் காப்பது பற்றிய ஆழமான 
கருத்தொன்று உள்ளது . வாசித்துத் தெரிந்துகொள்ளுங்கள் . 


இந்த நிலை 3 புத்தகம் பிறர் உதவியின்றி தாங்களாகவே படிக்கத் தயாராகவுள்ள குழந்தைகளுக்கானது . 


PRATHAM BOOKS 


storyweaver 


Pratham Books goes digital to weave a whole new chapter in the realm ofmultilingual children s stories. Knitting together children , authors , illustrators and 
publishers . Folding in teachers, and translators . To create a rich fabric of openly licensed multilingual stories for the children of India and the world . Our unique 
online platform , StoryWeaver , is a playground where children , parents, teachers and librarians can get creative. Come, start weaving today , and help us get a 
book in every child s hand ! 


